GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[Regd . No . TN /CCN / 467 /2009 - 11 . 
TR . Dis . No. 197 / 2009 . 
[Price : Rs . 1 . 60 Paise . 


TAMI 


TON 


RNME 


R 


! 


0 


F 


ILL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


TRU 


UTHAL 


LONE TRI 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 23 ] 


CHENNAI, WEDNESDAY , JUNE 22 , 2011 

Aani 7 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI — Section 3 ( a ) 


Notifications issued by cost recoverable institutions of 

State and Central Governments . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


GENERAL NOTIFICATIONS 


தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் , சென்னை . 
வக்ஃப் சட்டம் : 


முகைதீன் ஆண்டவர் பள்ளி வாசலுக்கு பாத்தியமான புதிய சொத்துக்கள் 

வாங்குவது பற்றிய அறிவிக்கை . . 


Taking over the Direct Management of Isbanthiar Beig Masjid , 

Kancheepuram District .. 


JUDICIAL NOTIFICATION 


Ordinary Original Civil Jurisdiction - Advertisement of Petition .. 


DTP - VI-23 (a ) — 1 


[45 ] 


46 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 3(a) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


GENERAL NOTIFICATIONS 
தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் , சென்னை 

படிவம் 6 

[ விதி 13 ( 3) - ன்படி ] 
இராமநாதபுரம் மாவட்டம் , வெளிப்பட்டணம் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலுக்கு பாத்தியமான புதிய சொத்துக்கள் வாங்குவது 

பற்றிய அறிவிக்கை 

( ந . க . எண் 13624/ 10/ ஆ3/இராம .) 
No. VI- 3( a )/ 36/ 2011 . 


பொருள் : பாசிப்பட்டரைத் தெரு முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் - வெளிப்பட்டணம் - இராமநாதபுரம் 

மாவட்டம் மற்றும் நகர் - புதிய சொத்து வாங்குதல் - சம்பந்தமாக . 
பார்வை : தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தீர்மான இனம் எண் 177/10 (ந .க . எண் 13624 /10/ ஆ16 /இராம ) 

தேதி : 6 - 10 - 2010 . 


பாசிப்பட்டரைத் தெரு முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் , வெளிப்பட்டணம் , இராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் நகர் , தமிழ்நாடு 
வக்ஃப் வாரியத்தின் வக்ஃப் சட்டம் 1995 பிரிவு 53 - ன்படி மேற்படி வக்ஃபிற்கு கீழ்க்கண்ட புதிய சொத்துக்கள் வாங்குவது 
சம்பந்தமாக . 


சொத்தின் விபரம் 


இராமநாதபுரம் பதிவு மாவட்டம் , வட்டம் , இராமநாதபுரம் வெளிப்பட்டணம் சார்பதிவகம் , இராமநாதபுரம் வெளிப்பட்டணம் பழைய 
வார்டு 14 , புதிய வார்டு 19 பட்சி வலையக்காரத் தெருவில் மண்சுவர் ஓட்டு வீடு , கொல்லை , மின் இணைப்பு உள்படவும் உள்ள 
சொத்து கிழமேல் வடபுரம் 17 அடி கிழமேல் தென்புரம் 163/4 அடி , தென்வடல் மேல்புரம் 20 - 3/ 8 அடி , தென்வடல் கிழ்புரம் 
2472 அடி , ஆக மொத்தம் 37872 அடி அளவுள்ளது பழைய கதவு எண் 1 , புதிய கதவு எண் 68 மின் இணைப்பு உள்படவும் 
நான்குமால் விபரம் . 

வடக்கு : வெளிப்பட்டணம் , பாசிப்பட்டரைத் தெரு , முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலுக்கு பாத்தியமான சொத்து . 
கிழக்கு : எஸ் . நாகூர் பிச்சை வீடு , கொல்லை . 
தெற்கு : கிழமேலோடிய பட்சி வலையக்காரத் தெரு . 
மேற்கு : வெளிப்பட்டணம் , பாசிப்பட்டரைத் தெரு , முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலுக்கு பாத்தியமான சொத்து . 

மேற்படி சொத்து சக்கரக்கோட்டை குரூப் ஜி . ஆர் . எஸ் . எண் 23 /5 - ன் பகுதி மேற்படி சொத்து இராமநாதபுரம் நகரம் வார்டு " G " 
பிளாக் நகரப்புல எண் 29 இராமநாதபுரம் முனிசிபல் எல்லைக்குட்பட்டது . 


எனவே , மேற்படி வக்ஃபில் புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பாக , வக்ஃபில் ஈடுபாடுடைய நபர்களிடத்தில் ஆட்சேபணைகள் 
மற்றும் கருத்துக்கள் ஏதேனும் இருப்பின் முதன்மைச் செயல் அலுவலர் , எண் 1 , ஜாஃபர் சிராங் தெரு , வள்ளல் சீதக்காதி நகர் , 
சென்னை - 600 001 என்ற முகவரிக்கு இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரித்த நாளிலிருந்து 15 தினங்களுக்குள் 
தெரியப்படுத்துவதற்காக இந்த அறிவிக்கை பிரசுரிக்கப்படுகிறது . 


சென்னை - 600 001 , 
18 ஏப்ரல் 2011 . 


அ . முகமது ஜமாலுதீன் , 
முதன்மை செயல் அலுவலர் , 
தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் . 


Taking over the Direct Management of Isbanthiar Beig Masjid , Kancheepuram District. 

( Rc. No . 12360 / 05/ KPM / B4. ) 


No. VI- 3( a)/ 37 / 2011 . 


In exercise of the powers conferred as per the provisions under Section 65 of the Wakf Act , 1995 , the 
Tamil Nadu Wakf Board in its resolution in item No . 6 / 08 , dated 7th July 2010 in R . C . No . 12360 / 05 /C1/KPM has ordered 
to take over the management of ISBANTHIAR BEIG MASJID WAKF , KANCHEEPURAM under the direct control of the 
Tamil Nadu Wakf Board for a period of one year from the date of pronouncement of Board s Order, dated 25th April 
2011 and to appoint the Wakf Inspector , Kancheepuram as its Executive Officer . 


Chennai- 600 001 , 
2nd May 2011 . 


A . MOHAMED JAMALUDDIN , 

Chief Executive Officer , 
Tamil Nadu Wakf Board . 


June 22 , 2011 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


47 


JUDICIAL NOTIFICATION 
IN THE HIGH COURT OF JUDICATURE AT MADRAS 

(Ordinary Original Civil Jurisdiction ) 


C .P . No. 242 of 2009 
[Roc. No. 4388 /2011(O . S.).] 


In the Matter of the Companies Act, 1956 (1 of 1956 ) . 


and 


In the Matter of Shanthi Fortune India Private Limited 


No. VI-3 (a )/38 /2011 . 

Chokhani Pharma Vet, 6W , Merchant Chamber, 6th Floor, Opp . Patakar Hall, 41, New Marine Lines , Mumbai-400 020 . 
Represented by its Sole Proprietor Mr. Anil Chokhani — Petitioner 


Versus 


Shanthi Fortune India Private Limited , a company incorporated under the provisions of the Companies Act, 1956 and 
having its registered office at No. 38 , Trichy Road , Palladam -641 664 , Tamil Nadu - Respondent. 


ADVERTISEMENT OF PETITION 


Notice is hereby given that a petition for a winding - up of the above named company by the High Court at Madras was 
on the 6th day of October 2009 presented to the said Court by the petitioner, Chokhani Pharma Vet, 6W Merchant Chamber , 
6th Floor, Opp . Patakar Hall , 41, New Marine Lines , Mumbai-400 020 a creditor and that the said petition is directed to be 
heard before the Court on the 8th day of July 2011 . 


Any creditor, contributory or other person desirous of supporting or opposing the making of an order on the said petition 
should send to the petitioner or their Advocates notice of his intention , signed by him or his Advocate , with his name and 
address , so as to reach the Petitioner or their Advocates not later than five days before the date fixed for hearing of the 
petition and appear at the hearing for the purpose in person or by his advocate . A copy of the petition will be furnished by 
the undersigned to any creditor or contributory on payment of the prescribed charges for the same. 


Any affidavit intended to be used in opposition to the petition should be filed in Courts and a copy served on the petitioner 
or his advocate, not less than 5 days before the date fixed for the hearing . 


Dated at Chennai this the 10th day of June 2009. 


115 , Luz Church Road, 
Mylapore , 
Chennai-600 004 . 


P . H . ARVINDH PANDIAN , 
HARISHANKAR MANI, 

AND CIBI VISHNU , 
Counsel for Petitioner. 


High Court, Madras -600 104 , 
10th June 2011. 


V . SEKAR , 
Deputy Registrar, 

Original Side . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


